தமிழ்நாடு அரசு 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 4.00 காசு 


2021 


ந 


மிட் 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய் 


மை 


யே 


வெல்லும் 


எண் 36 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 8 , 2021 
ஆவணி 23 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை ( நிலை ) எண் 90 , தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டு ( 2 ) த் துறை நாள் : 28 ஜூன் 2021 ] 
1982 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலை வாய்ப்பினை முறைப்படுத்துதல் மற்றும் பணி நிபந்தனைகள் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) மற்றும் கு ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு கட்டுமானத் தொழிலாளர் நல வாரியத்திற்கு பின்வரும் உறுப்பினர்களை இதனால் 
நியமனம் செய்கிறார் . அதாவது : 
அ . அரசுப் பிரதிநிதிகள் : 


1 . 


திரு . பொன் குமார் 


தலைவர் 


2 . 


தொழிலாளர் நல ஆணையர் , சென்னை - 600 006 . 


உறுப்பினர் 


3 . 


உறுப்பினர் 


அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , 
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , 
சென்னை 600 009 . 


- 


4 . 


உறுப்பினர் 


அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , 
நிதித் துறை , 
சென்னை 600 009 . 


- 


5 . 


உறுப்பினர் 


அரசு முதன்மைச் செயலாளர் , 
வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை , 
சென்னை - 600 009 . 


6 . 


உறுப்பினர் 


அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , 
பொதுப்பணித் துறை , 
சென்னை - 600 009 . 


7 . 


உறுப்பினர் 


அரசு முதன்மைச் செயலாளர் , 
நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை , 
சென்னை 600 009 . 


8 . 


உறுப்பினர் 


இயக்குநர் , 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் , 
சென்னை - 600 032 . 


[ 
1 
] 


|| - 2- ( 36 ) ( TSup ) - 1 


2 


9 . 


உறுப்பினர் 


மண்டல தொழிலாளர் நல ஆணையர் ( மத்திய அரசு ) , 
சாஸ்திரி பவன் , நுங்கம்பாக்கம் , 
சென்னை - 600 006 . 


ஆ . வேலையளிப்பவர்களின் பிரதிநிதிகள் : 


1 . 


உறுப்பினர் 


தலைமைப் பொறியாளர் , 
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் , 
சென்னை - 600 035 . 


2 . 


உறுப்பினர் 


தலைமைப் பொறியாளர் , 
தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் , 
சென்னை - 600 005 . 


3 . 


உறுப்பினர் 


தலைமைப் பொறியாளர் , 
நெடுஞ்சாலைகள் துறை , 
சென்னை 600 005 . 


- 


4 . 


உறுப்பினர் 


தலைமைப் பொறியாளர் , 
பொதுப்பணிகள் துறை , சேப்பாக்கம் , 
சென்னை 600 005 . 


5 . 


உறுப்பினர் 


ஆணையாளர் , 
நகராட்சி நிர்வாகம் , ராஜா அண்ணாமலை புரம் , 
சென்னை - 600 028 . 


6 . 


திரு.டி.பதாம் துகார் , 

உறுப்பினர் 
தலைவர் , 
இந்திய வீட்டு மனை மேம்படுத்துவோர் சங்கங்களின் கூட்டமைப்பு ( CREDAI ) , 
சென்னை , 
8E , சென்சுரி பிளாசா , 526 , அண்ணா சாலை , சென்னை . 
திரு.ஆர்.சிவக்குமார் , 

உறுப்பினர் 
மாநிலத் தலைவர் , 
இந்திய கட்டுமான உரிமையாளர்கள் சங்கம் , 
எண் .14 / 1 , வ.உ.சி. நகர் 2 ஆவது தெரு , 
அண்ணா நகர் கிழக்கு , 
சென்னை 600 102 . 


7 . 


- 


8 . 


உறுப்பினர் 


திரு.எல் . சாந்தகுமார் , 
தலைவர் , 
தென்னக மையம் , 
இந்திய கட்டுமான உரிமையாளர்கள் சங்கம் , 
எண் .3 சி , 3 ஆவது தெரு , 
டாக்டர் பி.என்.சாலை , 
தி.நகர் , சென்னை - 600 017 . 


9 . 


உறுப்பினர் 


திரு.எ.ஷாஜகான் சயீத் , 
மேலாண்மைப் பங்குதாரர் , 
எம்.கே.எம்.எஸ் . கட்டுமான நிறுவனம் , 
எண் .23 , சேமியர்ஸ் சாலை , 
நந்தனம் , சென்னை - 600 035 . 


உடலுழைப்புத்தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 


1 . 


உறுப்பினர் 


திரு.ஜே.பழனி , 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கப் பேரவை ( LPF ) , 
அரசு மருத்துவமனை வழி , 
அரூர் அஞ்சல் , அரூர் வட்டம் , 
தர்மபுரி மாவட்டம் . 


2 . 


உறுப்பினர் 


திருமதி . எஸ் . தமிழ்ச்செல்வி , 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கப் பேரவை ( LPF ) , 
மகாலட்சுமி வணிக வளாகம் , 
முதல் தளம் , 
மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் , 
நாமக்கல் 637 003 . 


- 


3 


3 . 


உறுப்பினர் 


திரு.பி.சி. எத்திராஜ் , 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கப் பேரவை ( LPF ) , 
எண் .13 / 14 A , நபிகள் நாயகம் தெரு , 
புதுப்பாளையம் , கடலூர் - 607 001 . 


4 . 


உறுப்பினர் 


திரு.கே.ரவி , 
துணைப் பொதுச் செயலாளர் , 
அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ( AITUC ) , 
எண் . 2/1 , கோவூர் வைத்தியநாதன் தெரு , 
சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை - 600 002 . 


5 . 


உறுப்பினர் 


திரு.டி.குமார் , 
இந்திய தொழிற்சங்க மையம் ( CITU ) , 
செயற்குழு உறுப்பினர் , 
எண் .6 , சாஸ்திரி நகர் , 3 ஆவது தெரு , 
வடக்கு குமரநந்தபுரம் , 
திருப்பூர் - 641 602 . 


6 . 


உறுப்பினர் 


திரு.கே.வெங்கடேசன் , 
மாநில செயலாளர் , 
மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி ( MLA ) , 
எண் .386 / 1 , 6 ஆவது தெரு , சக்தி நகர் , 
செங்கல்பட்டு . 


7 . 


உறுப்பினர் 


திரு.வி.மகேஸ்வரன் , 
மாநில செயலாளர் , 
அகில இந்திய அமைப்பு சாரா பணியாளர்கள் காங்கிரஸ் , ( AIUWC ) , 
எண் .4 , யாதவாள் முதல் குறுக்குத்தெரு , 
விருகம்பாக்கம் , சென்னை 600 092 . 


8 . 


உறுப்பினர் 


திரு.ஜே.சீதாராமன் , 
இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ( INTUC ) , 
எண் .30 , கிழக்கு தெரு , 
ஒதியாடிகுப்பம் , வெள்ளக்கரை , 
கடலூர் வட்டம் , கடலூர் மாவட்டம் . 


9 . 


உறுப்பினர் 


திரு.கே.பேரறிவாளன் , 
மாநில பேரவை அமைப்பாளர் , 
தொழிலாளர் விடுதலை முன்னணி , 
எண் . 52/36 , பஜனை கோயில் தெரு , 
மங்களாபுரம் , அம்பத்தூர் , சென்னை - 600 098 . 


இரா . கிர்லோஷ் குமார் , 

அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 
இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


4 


[ அரசாணை ( ப ) எண் - 267 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பரத் துறை நாள் : 12.07.2021 ] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( 6 ) 
பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதப்பட்டுள்ள 
பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் , 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
ஏதேனும் நபரிடமிருந்து இது குறித்து வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள 
தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 09.03.2016 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 171 மற்றும் 172 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2 ) தொ.வே / 188/2016 
ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாகவும் தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்காணும் 
விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை 
அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


காளான் வளர்ப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பணிகளில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 

( 1 ) 


பணியாளர்களின் வகைகள் 

( 2 ) 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு 

( 3 ) 


மண்டலம் -3 


மண்டலம் - 1 
( ரூ.காசு ) 


மண்டலம் - 2 

( ரூ.காசு ) 


( ரூ.காசு ) 


வகைப்பாடு எண் .1 


மேற்பார்வையாளர்கள் 


11678.00 


11596.00 


11514.00 


வகைப்பாடு என் 2 


( 1 ) 


கணக்காளர் 


10041.00 


9959.00 


9878.00 


( 2 ) 


மின் கம்மியர் 


( 3 ) 


போப்காட் ( Bobcat ) இயக்குபவர்கள் 


( 4 ) 


வளர்ப்பவர்கள் 


வகைப்பாடு எண் . 3 


( 1 ) 


ஓட்டுநர்கள் 


8895.00 


8814.00 


8732.00 


( 2 ) 


ஆய்வக தொழில்நுட்பப் பணியாளர் 


( 3 ) 


பயிற்சி பெற்ற பணியாளர்கள் 


வகைப்பாடு எண் .4 


( 1 ) 


பயிற்சி பெறாத பணியாளர்கள் 


6849.00 


6654.00 


6572.00 


( 2 ) 


காவலாள் 


5 


தொடர் எண் 


பணியின் வகைகள் மற்றும் பணியாளர்களின் 

வகைப்பாடு 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( நாளொன்றுக்கு ) 
( ரூ.காசு ) 
( 3 ) 


2 ) 


( 1 ) 


( 1 ) 


அடுக்கு அமைக்கும் தொழிலாளர்கள் 
( டர்னிங் -1 , டர்னிங்- II , டர்னிங்- III ) 


( 2 ) 


253.00 


( 3 ) 
( 4 ) 
( 5 ) 
( 6 ) 
( 7 ) 
( 8 ) 
( 9 ) 
( 10 ) 


பங்கர் இயக்குதல் 
( பங்கர் -1 , பங்கர்- II , பங்கர் - II ) 
காளான் கருவிழையைக் கலக்குதல் 
பிளஸ்சிங் ( Flussing ) செய்முறை 
பெட்டியில் அடைத்தல் 
பறித்தல் 
சிப்பம் செய்தல் 
நீர் விடுதல் 
நிரப்புதல் 
ஏனைய பொதுவான தொழிலாளர்கள் ( மேற்சொன்ன 
யாதொரு வகைப்பாட்டின் கீழும் இடம்பெறாத 
தொழிலாளர்கள் ) 


விளக்கங்கள் .- ( அகவிலைப்படி : - ( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ .40.80 
( நாற்பது ரூபாய் எண்பது காசு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் 
குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

அ . மண்டலங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். 
( 0 ) 

மண்டலம் -1 - அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளைக் கொண்டிருக்கும் 
( ii ) 

மண்டலம் -2 அனைத்து நகரியங்கள் , மூன்றாம் தரநிலை நகராட்சிகள் மற்றும் பாளையங்கள் 
பகுதிகளைக் கொண்டிருக்கும் 
மண்டலம் -3 - மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மண்டலம் 1 மண்டலம் 2 பகுதிகளின் கீழ் வராத பிற பகுதிகள் இதில் 

அடங்கும் . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 

எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட , மாதாந்திர ஊதிய வீதங்களை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 5 ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிட , நாள் ஊதிய வீதங்களை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
( 6 ) மொத்த ஊதிய தொகுப்பானது , ( அதாவது அடிப்படை ஊதியங்கள் + அகவிலைப்படி ) இந்த அறிவிக்கை இணக்க 

செயல்நோக்கத்திற்கான அளவுகோலாக இருக்கும் . 
7 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 

இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ஆகிய 


7 


இரா . கிர்லோஷ் குமார் , 

அரசு செயலாளர் . 


// தமிழாக்கம் // 


ந . அருள் , 
இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


6 


[ அரசாணை ( ப ) எண் . 317. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு பா ) த் துறை நாள் 27.07.2021 . ) 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006- இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( D ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 09.03.2016 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் பாகம் || பிரிவு 2 இல் 169 மற்றும் 170 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) தொ.வே 186/2016 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் முந்திரித் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் 
( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர 
அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 


முந்திரித் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 
( 1 ) 


பணியின் வகைகள் மற்றும் தொழிலாளர்கள் 

( 2 ) 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 


( 3 ) 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


கிலோ கிராம் ஒன்றுக்கு ரூ . 26.82 
கிலோ கிராம் ஒன்றுக்கு ரூ . 31.28 
கிலோ கிராம் ஒன்றுக்கு ரூ . 31.28 


( 4 ) 


விளக்கங்களின் ( 2 ) ஆம் இனத்தில் 
குறிப்பிட்டுள்ள வேலை ஒன்றுக்கு ரூ . 196.88 


தோடு உடைத்தல் 
தோல் உரித்தல் 
முந்திரிப் பருப்புத் துண்டுகளில் தோல் நீக்குதல் , 
ஓடு உடைத்தல் 
தரம் பிரித்தல் 

0 உடையாத வெள்ளை பருப்புகள் 
( ) தீயிலிட்டுச் சுடப்பட்ட உடையாத 

பருப்புகள் , வகைப்படுத்தப்படாத 
( Desert ) உடையாத பருப்புகள் , 
கட்டல் , கரி , முந்திரிப் பருப்புத் 

துணுக்குகள் 
( iii ) காரநிறம் பிருவல் 
{ iv ) புழுக்குத்து , புழுக்குத்துப் பொடி , 

கைருவல் பொடி , சுட்ட சிறு பருப்புத் 

துணுக்குகள் 
( 0 ) தீயிலிட்டுச் சுடப்பட்ட துணுக்குகள் , 

தீயிலிட்டுச் சுடப்பட்ட தோடுகள் 
( vi ) கட்டல் துணுக்குகள் ( பொடி ) 
வறுத்தல் 
போர்மா பணியாளர் 
எண்ணெய் பிழியும் இயந்திரம் இயக்குபவர் 
தகர வேலை செய்பவர் 
சிப்பம் செய்பவர் 


( 5 ) 
( 6 ) 
( 7 ) 


நாளொன்றுக்கு ரூ .317 / 


( 8 ) 


( 9 ) 


7 


பணியின் வகைகள் மற்றும் தொழிலாளர்கள் 

( 2 ) 


தொடர் 
எண் 
( 1 ) 
( 10 ) 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( 3 ) 


( a ) மைகாட் 
( 1 ) மடியினைச் சோதனையிடுவது உட்பட பல்வகைப் 
பணி . 
( i ) முந்திரிப்பருப்பினைச் சோதனையிடல் 

நாளொன்றுக்கு ரூ .277.00 
( iii ) டப்பாவில் நிரப்புபவர் ( * ) 
( iv ) சமையலாள் 
( V ) பெருக்குபவர் / துப்புரவுப் பணியாளர் 
( * ) வழக்கமான பணியுடன் டப்பாவினை நிரப்பும் பணியையும் கூடுதலாகச் செய்கின்ற டப்பாவினை 
நிரப்புவருக்கு , அத்தகைய நாட்களில் மட்டும் நாளொன்றுக்கு ரூ .12.55 கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் 
( b ) மேற்பார்வையிடும் மைகாட் 

நாளொன்றுக்கு ரூ .305.00 
மேற்பார்வையாளர் / மேஸ்திரி / காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூ .7618.00 
எழுத்தர் தட்டச்சர் 

மாதமொன்றுக்கு ரூ .7565.00 


( 11 ) 


( 12 ) 


விளக்கங்கள் : ( அகவிலைப்படி : ( ) ) மாறுகின்ற அகவிலைப்படியானது , 827 என்ற டிசம்பர் 2010 க்கான நாகர்கோயில் மைய 
நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 1982 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டது . ) 
827 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாள் ஒன்றுக்கு 33 காசுகள் ( முப்பத்து மூன்று காசுகள் மட்டும் ) 
கூடுதலாக , மாறுகின்ற அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) 


மாறுகின்ற அகவிலைப்படி திருத்தமானது , முறையே ஜனவரியிலிருந்தும் ஜூலையிலிருந்தும் தொடங்குகின்ற முந்தைய 
ஆறு திங்களுக்கான நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டெண்ணை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் 
ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்தும் அக்டோபர் திங்கள் முதல் நாளிலிருந்தும் செயலுக்கு வரும் . 


முதல் கணக்கீடு , மேற்சொன்ன இனம் ( ii ) - இல் குறிப்பிடப்பட்டுள்ள நாகர்கோயில் மையத்திற்கான நுகர்வோர் சராசரி 
விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 

நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) அகவிலைப்படி வழங்குவதற்காக வரையறுக்கப்பட்ட குறைந்த அளவு பணிச்சுமை 

கீழேயுள்ள விவர அட்டவணையில் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள கீழ்க்காணும் வகைகளைச் சேர்ந்த பணிகளில் 
அமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்கள் , அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வரையறுக்கப்பட்ட பணியைச் செய்தால் மட்டுமே , மேலே நிர்ணயிக்கப்பட்டவாறான அகவிலைப்படியைப் பெற 
உரிமையுடையவர்கள் ஆவர் . 


பணி வகைகள் 

( 1 ) 


வரையறுக்கப்பட்ட குறைந்த அளவு 

பணிச்சுமை 

( 2 ) 


( 1 ) தோடு நீக்குதல் உடைத்தல் 


6 கிலோ கிராம் 


( 2 ) தோல் நீக்குதல் 


5 கிலோ கிராம் 


( 3 ) முந்திரிப் பருப்புத் துண்டுகளில் தோல் நீக்குதல் , தோடு உடைத்தல் 


5 


லா கிராம் 


தரம் பிரித்தலில் பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 
பணிகளைப் பொறுத்தவரையில் பணிச்சுமை 


( 1 ) உடையாத வெள்ளை பருப்புகள் 


100 கிலோ கிராம் 


14 கிலோ கிராம் 


( 2 ) தீயிலிட்டுச் சுடப்பட்ட உடையாத பருப்புகள் , வகைப்படுத்தப்படாத 
உடையாத பருப்புகள் , கட்டல் , கரி , தீயிலிட்டுச் சுடப்பட்ட துணுக்குகள் 


( 3 ) கார நிறம் பிருவல் 


10 கிலோ கிராம் 


6 கிலோ கிராம் 


( 4 ) புழுக்குத்து , புழுக்குத்துப் பொடி , கைருவல் பொடி , சுட்ட சிறு 
பருப்புத் துணுக்குகள் 


8 


11 கிலோ கிராம் 


( 5 ) தீயிலிட்டுச் சுடப்பட்ட துணுக்குகள் , தீயிலிட்டுச் சுடப்பட்ட 
தோடுகள் 


( 6 ) கட்டல் துணுக்குகள் ( பொடி ) 


4 கிலோ கிராம் 


( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 4 ) ( 1 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 1 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( ப ) எண் : 330 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த்துறை நாள் : 30.07.2021 ] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள 
அறிவிக்கையின் கீழ்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாத கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவு அறிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிசீலிக்கும் என்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை 
600 006 இல் உள்ள தொழிலாளர் துறை ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


- 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 | 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 20.09.2017 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 1 மற்றும் 2 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) தொ.வே 79352017 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் யாதொரு மலைத்தோட்டத்தில் அதாவது சின்கோனா , ரப்பர் , தேயிலை , காஃபி மற்றும் ஏலக்காய் 
பயிரிடும் நோக்கத்திற்காக பராமரிக்கப்படுகின்ற யாதொரு மலைத்தோட்டத்தில் ( ESTATE ) பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கு கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


9 


விவர அட்டவணை 
யாதொரு மலைத்தோட்டத்தில் அதாவது சின்கோனா , ரப்பர் , தேயிலை , காஃபி அல்லது ஏலக்காய் பயிரிடும் நோக்கத்திற்காக 
பராமரிக்கப்படுகின்ற யாதொரு மலைத்தோட்டத்தில் வேலைவாய்ப்பு . 
பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் நாளொன்றுக்கு ) 


காஃபி மற்றும் ஏலக்காய் 

தோட்டங்கள் . 


கன்னியாகுமரி மாவட்டத்தில் 
உள்ளவை நீங்கலாக ஏனைய 
பகுதிகளில் உள்ள தேயிலைத் 
தோட்டங்கள் மற்றும் 
சின்கோனா தோட்டங்கள் 


கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் உள்ள 
தேயிலை மற்றும் ரப்பர் 
தோட்டங்கள் . 


( 1 ) 


( 2 ) 


( ரூ.காக ) 


( ரூ.காசு ) 


( ரூ.காசு ) 


உரிய வயதடைந்தவர் 


228.00 


226.00 


234.00 


வளரிளம் பருவத்தினர் 

154.00 153.00 

158.00 
விளக்கங்கள் ( அகவிலைப்படி ( a ) மேற்சொன்ன குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை 
மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் 
என்பதன் அடிப்படையாகக்கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் . ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு 
புள்ளிக்கும் அகவிலைப்படியானது மேற் குறிப்பிடப்பட்ட மலைத்தோட்டங்களில் பணி புரியும் பணியாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டவாறு 
வழங்கப்பட வேண்டும் . 
உரிய வயதடைந்த பணியாளர்கள் 

ரூ .1.40 ( நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு 

ரூபாய் நாற்பது காசுகள் ) 
வளரிளம் பருவ பணியாளார்கள் 

நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கு 95 காசுகள் . 
( b ) சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 

புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு முந்தைய இரண்டாம் காலாண்டை தொடக்கமாகக் கொண்டு , ஜூலை , 
அக்டோபர் , ஜனவரி , ஏப்ரல் மாதம் முதல் நாளிலிருந்து முறையே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி , ஏப்ரல் , ஜூலை மற்றும் 

அக்டோபர் திங்கள் முதல் நாளில் அகவிலைப்படியானது திருத்தியமைக்கப்பட வேண்டும் . 
( 2 ) ரப்பர் தோட்டங்களில் ரப்பர்பால் வடிக்கும் பணியாளர்களுக்கான குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் பின் வருமாறு 

( a ) உத்தரவாத கால வீதம் - நாளொன்றுக்கு ரூ . 117.50 

( b ) செய்யும் வேலைக்கேற்ற குறைந்தளவு ஊதியம் 
வகை 

( ஏக்கர் ஒன்றுக்கு 113 கிலோகிராம் வரை விளைச்சல் - ஆண்டொன்றிற்கு 0.404686 எக்டேர் ) முதல் 1 % 

கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு ரூ .39.17 
வகை- || 

( ஏக்கர் ஒன்றில் 113 கிலோகிராமிற்கு அதிகமாகவும் 181 கிலோகிராம் வரையிலுமான விளைச்சல் - 0.404686 
எக்டேரில் ) ஆண்டொன்றிற்கு முதல் 2 % கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு 

ரூ .23.50 
வகை - || 

( ஏக்கர் ஒன்றில் 181 கிலோகிராமுக்கு அதிகமாகவும் 272 கிலோகிராம் வரையிலான விளைச்சல் 
ஆண்டொன்றிற்கு 0.404686 எக்டேர் ) முதல் 4 - கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை 

கிலோகிராமிற்கு ரூ .13.06 
வகை- V 

( ஏக்கர் ஒன்றுக்கு 272 கிலோகிராமிற்கும் அதிகமான விளைச்சல் - 
ஆண்டொன்றிற்கு 0.404686 எக்டேர் ) முதல் 6 கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை 

கிலோகிராமிற்கு ரூ .9.04 . 

( c ) ஏனைய காலமுறை வீத ரப்பர் தோட்ட பணியாளர்களுக்கும் பொருந்தத்தக்கவாறான அகவிலைப்படி . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 

வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

இரா . கிர்லோஷ் குமார் , 

அரசு செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 
இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


( 4 ) 


